﻿174. அல்லாஹ்  அருளிய வேதத்தை மூடி மறைத்து, அதற்குப் பதிலாகச் சொற்ப விலையைப் பெறுவோர், தங்கள் வயிறுகளில் (நரக) நெருப்பைத் தவிர வேறெதையும் உட்கொள்வதில்லை. மறுமை நாளில் அவர்களிடம் அல்லாஹ்  பேசமாட்டான்; அவர்களைத் தூய்மைப்படுத்தவுமாட்டான். வதைக்கும் வேதனைதான் அவர்களுக்கு உண்டு.
175. அவர்கள்தான் நேர்வழிக்குப் பகரமாகத் தவறான வழியையும், பாவமன்னிப்புக்குப் பகரமாகத் தண்டனையையும் கொள்முதல் செய்துகொண்டவர்கள். நரக நெருப்பை அவர்கள் எப்படித்தான் சமாளிக்கப்போகிறார்கயோ?
176. உண்மை அடங்கிய இவ்வேதத்தை அல்லாஹ்  அருளியிருந்(தும் அதை மூடிமறைத்)ததே இதற்குக் காரணமாகும். இவ்வேதத்தோடு முரண்படுவோர் ஆழ்ந்த பகைமையிலேயே உள்ளார்கள்.
-------------------------------------------------
வேத வசனங்களை மூடி மறைக்கின்ற யூதர்களைப் பற்றி இந்த வசனங்களில் அல்லாஹ்  பேசுகின்றான். தம் கைகளில் உள்ள வேதங்களில் இடம்பெற்றிருந்த முஹம்மத் (ஸல்) அவர்கள் தொடர்பான தகவல்களை அவர்கள் மூடி மறைத்தனர். நபி (ஸல்) அவர்கள் ஓர் இறைத்தூதர் என்பதற்கு அந்த வேதங்கள் சாட்சியம் பகர்கின்றன.
தங்களது தலைமைப் பதவி பறிபோய்விடக் கூடாது என்பதற்காகவும், அரபு மக்களின் மூதாதையரைப் புகழ்ந்து பேசி அவர்களிடமிருந்து பெற்றுவந்த அன்பளிப்புகளையும் காணிக்கைகளையும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகவுமே அவற்றை மூடி மறைத்தனர்.

அற்ப விலைக்கு வேதத்தை விற்றோர் 
--------------------------------------------
வேத உண்மைகளை வெளிப்படுத்தினால் மக்கள் தங்களை விட்டுவிட்டு நபி (ஸல்) அவர்களைப் பின்பற்றிவிடுவார்கயோ என்று யூதர்கள் அஞ்சினர். அரபு மக்களிடமிருந்து தமக்குக் கிடைத்துவந்த அற்பமான வருமானத்திற்காக உண்மையை மறைத்ததன் மூலம், அந்த அற்பத் தொகைக்குத் தங்களையே விற்றுவிட்டனர்; நல்வழிக்குப் பதிலாக அற்பத் தொகையைப் பெற்று, இம்மையிலும் மறுமையிலும் இழப்புக்கு ஆளாகிவிட்டனர்.
இம்மையைப் பொறுத்தவரையில், முஹம்மத் (ஸல்) அவர்கள் உண்மையான இறைத்தூதர்தான் என்பதை யூதர்கள் மறைத்தாலும், உறுதிவாய்ந்த ஆதாரங்களாலும் மறுக்க முடியாத சான்றுகளாலும் அல்லாஹ்  தன் அடியார்களுக்கு அதை வெளிப்படுத்திவிட்டான்.
எனவே, எந்த மக்கள் நபி (ஸல்) அவர்களைப் பின்பற்றிவிடுவார்கயோ என்று யூதர்கள் அஞ்சினார்கயோ, அதே மக்கள் நபி (ஸல்) அவர்களை உண்மையாளர் என ஏற்றுக்கொண்டதோடல்லாமல், அந்த யூதர்களுக்கெதிரான போரில் நபி (ஸல்) அவர்களுக்கு உதவியாளர்களாகவும் மாறினார்கள்.
ஆனால், அந்த யூதர்கயோ மேன்மேலும் அல்லாஹ் வின் கோபத்திற்கு ஆளாயினர். தனது வேதத்தில் ஒன்றுக்குப் பல இடங்களில் அவர்களை அல்லாஹ்  கண்டிக்கின்றான். அவற்றில் இந்த வசனமும் (174) ஒன்றாகும். இதில், "சொற்ப விலை" என்பது, இவ்வுலக வாழ்க்கைச் சாதனங்களைக் குறிக்கும்.
அவர்கள் தங்கள் வயிறுகளில் (நரக) நெருப்பைத் தவிர வேறெதையும் உட்கொள்வதில்லை. அதாவது உண்மையை மூடி மறைத்ததற்குப் பிரதியாக அவர்கள் உட்கொள்ளப்போவதென்னவோ (நரக) நெருப்பைத்தான். அது மறுமை நாளில் அவர்களுடைய வயிறுகளில் கனன்று எரியும்.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறியுள்ளான்: அநாதைகளின் செல்வங்களை அநியாயமாக உண்போர், தம் வயிறுகளில் நெருப்பையே உண்கின்றனர். (சுட்டெரிக்கும்) நரக நெருப்பில் நுழைவார்கள். (4:10)
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: தங்கம் மற்றும் வெள்ளிப் பாத்திரத்தில் உண்பவர், அல்லது பருகுபவர், தமது வயிற்றில் நரக நெருப்பையே மிடறு மிடறாக விழுங்குகிறார்.

அவர்களுடன் அல்லாஹ்  பேசமாட்டான் 
----------------------------------------
அடுத்து "மறுமை நாளில் அவர்களிடம் அல்லாஹ்  பேசமாட்டான். அவர்களைத் தூய்மைப்படுத்தவுமாட்டான்; வதைக்கும் வேதனைதான் அவர்களுக்கு உண்டு" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அவர்கள்மீது அல்லாஹ்  கடுமையாகக் கோபம் கொண்டிருப்பதே இந்த நிலைக்குக் காரணமாகும்.
ஏனெனில், அவர்கள் உண்மை இன்னதென்று தெரிந்திருந்தும்கூட அதை மூடிமறைத்துவிட்டனர். எனவே, அல்லாஹ் வின் கோபத்திற்கு ஆளாயினர். அதனாலேயே அவர்களை அல்லாஹ்  (ஏறெடுத்துப்) பார்க்கமாட்டான்; அவர்களைத் தூய்மைப்படுத்தவுமாட்டான். அதாவது அவர்களைப் புகழவோ பாராட்டவோமாட்டான். மாறாக, வதைக்கும் தண்டனையையே அவர்களுக்கு வழங்குவான்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: மூன்று பேரிடம் மறுமை நாளில் அல்லாஹ்  பேசமாட்டான்; அவர்களைப் பார்க்கவுமாட்டான்; அவர்களைத் தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு வதைக்கும் வேதனையே உண்டு. 
1. விபசாரம் புரிகின்ற வயோதிகர். 
2. பொய் பேசும் அரசர். 
3. பெருமையடிக்கும் ஏழை.
அடுத்து "அவர்கள்தான் நேர்வழிக்குப் பகரமாகத் தவறான வழியைக் கொள்முதல் செய்துகொண்டவர்கள் ஆவர்" என்று அடுத்த வசனத்தில் (175) அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது நேர்வழிக்குப் பதிலாகத் தவறான வழியை அவர்கள் மாற்றிக்கொண்டனர். யூதர்களைப் பொறுத்தமட்டில் நேர்வழி என்பது, அவர்களுடைய வேதங்களில் இடம்பெற்றிருந்த இறைத்தூதர் முஹம்மத் (ஸல்) அவர்கள் பற்றிய தகவல்களை (மக்களிடம்) பரப்புதல், அவர்கள் நபியாக நியமிக்கப்பட்டிருப்பது குறித்தும், முந்தைய நபிமார்களின் வேதத்தில் வந்துள்ள நபி (ஸல்) அவர்களைப் பற்றிய நற்செய்தி குறித்தும் எடுத்துச்சொல்லல், அவர்களை உண்மையாளர் என ஏற்று அவர்களைப் பின்பற்றி நடத்தல் ஆகியவைதான்.
ஆனால், அதை மாற்றி, நபி (ஸல்) அவர்களைப் பொய்யர் என்று கூறியது, அவர்களை நிராகரித்து, அவர்கள் தொடர்பாகத் தம் வேதங்களிலுள்ள தகவல்களை மூடி மறைத்தது ஆகிய தவறான வழிகளையே அவர்கள் பின்பற்றினார்கள்.
அடுத்து "பாவமன்னிப்புக்குப் பகரமாகத் தண்டனையை கொள்முதல் செய்துகொண்டவர்கள் ஆவர்" என்றும் அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது வேதக் கட்டளைப்படி அவர்கள் நடந்திருந்தால் பாவமன்னிப்புக் கிடைத்திருக்கும். அவ்வாறு நடந்துகொள்ளாததால் அவர்கள் வேதனையையே வாங்கிக்கொண்டார்கள்.

நரகத்தை எப்படித்தான் சமாளிப்பார்கயோ!  
------------------------------------
அடுத்து "நரக நெருப்பை அவர்கள் எப்படித்தான் சமாளிக்கப்போகிறார்கயோ?" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது கடுமையும் திகிலும் நிறைந்த பயங்கரமான வேதனையில் அவர்கள் தள்ளப்படுவார்கள். அப்போது விலங்கு மாட்டப்பட்டு, கடுமையான சிரமத்தையும் வேதனையையும் அனுபவிப்பார்கள். அந்த வேதனையைப் பொறுத்துக்கொண்டு அவர்கள் (பேசாமல்) இருப்பதைப் பார்ப்பவர்கள், அவர்கள் குறித்து வியப்படைவார்கள் என்று இதன் மூலம் அல்லாஹ்  சுட்டிக்காட்டுகிறான். அந்தத் தண்டனையிலிருந்து அல்லாஹ்  (நம்மைக்) காப்பானாக!
இத்தொடருக்கு இப்படியும் ஒரு பொருள் கூறப்பட்டுள்ளது: நரகத்தில் கொண்டுபோய்ச் சேர்க்கும் பாவங்களை எப்படித்தான் அவர்கள் தொடர்ந்து செய்துகொண்டிருக்கிறார்கயோ?
மூன்றாவது வசனத்தில் (176), "உண்மை அடங்கிய இவ்வேதத்தை அல்லாஹ்  அருளியிருந்(தும் அதை மூடிமறைத்)ததே இதற்குக் காரணமாகும்" என்று அல்லாஹ்  தெரிவிக்கின்றான். அதாவது அவர்கள் இத்தகைய கடுமையான தண்டனைக்கு ஆளானதற்குக் காரணம் இதுதான்:
அல்லாஹ்  தன்னுடைய தூதர் முஹம்மத் (ஸல்) அவர்களுக்கும், அவர்களுக்கு முன்னிருந்த நபிமார்களுக்கும் வேதங்களை அருளினான். அந்த வேதங்களில் உண்மையை உண்மை என்றும், பொய்யைப் பொய் என்றும் இனங்காட்டியுள்ளான்.
ஆனால், இவர்கயோ இந்த இறைவசனங்களையெல்லாம் நகைத்தனர். அவர்களின் வேதம், அறிவு ஞானத்தை வெளிப்படுத்தவும், அதைப் பரப்பவும் அவர்களுக்குக் கட்டளையிடுகிறது. ஆனால், அவர்கள் அதற்கு மாறு புரிவதுடன் அதைப் பொய்யாக்கவும் செய்கிறார்கள்.
இறுதி இறைத்தூதர் (முஹம்மத் -ஸல்) அவர்கள் அந்த யூதர்களை அல்லாஹ் விடம் வருமாறு அழைக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லவற்றை ஏவவும், தீயவற்றைத் தடுக்கவும் செய்கிறார்கள். ஆனால், அவர்கள் நபி (ஸல்) அவர்களுக்கு மாறு புரிவதுடன் அவர்களை மறுத்துப் பொய்யர் என்று குற்றம் சாட்டுகிறார்கள்; நபியின் தன்மை(கள் குறித்த முன்னறிவிப்பு)களை மூடிமறைக்கிறார்கள்.
ஆக, இறைத்தூதர்கள்மீது அருளப்பெற்ற இறைவசனங்களை அவர்கள் ஏளனம் செய்கின்றனர். இதனாலேயே அவர்கள் தண்டனைக்கும் வேதனைக்கும் ஆளாயினர்.
இதைத்தான், "உண்மை அடங்கிய இவ்வேதத்தை அல்லாஹ்  அருளியிருந்(தும் அதை மூடி மறைத்)ததே இதற்குக் காரணமாகும். இவ்வேதத்தோடு முரண்படுவோர் ஆழ்ந்த பகைமையிலேயே உள்ளார்கள்" என்று அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்.
